274 கேவாரக *சல வணக்கம்‌ 


அடியார்கள்‌ அனைவரும்‌ 275 பாடல்‌ பெற்ற தலங்களுக்கான 
போற்றியை அனுதினமும்‌ பாராயணம்‌ செய்ய 
அவற்றை நம்‌ மனதால்‌ தரித்த பலன்‌ 


சிவார்ப்பணம்‌ - சிவோஹம்‌ - தொகுதி - 401 


275 தேவாரத்‌ திருத்தல வணக்கம்‌ - சிவோஹம்‌ - கச்சியேகம்பன்‌ 1182௦ 


கேவாரக குல வணக்கம்‌ 


தென்தில்லை மன்றினுள்‌ ஆடி போற்றி 
வேட்கள நன்நகர்‌ மேயாய்‌ போற்றி 
நெல்வா யில்வளர்‌ நிதியே போற்றி 
கழிப்பா லைஉறை கரும்பே போற்றி 


நல்லூர்ப்‌ பெருமண நம்பா போற்றி 


மயேந்திரப்‌ பள்ளி மன்னா போற்றி 
தென்திரு முல்லை வாயிலாய்‌ போற்றி 
கலிக்கா முர்வளர்‌ கண்ணே போற்றி 
சாய்க்காடு இனிதுறை சதுரா போற்றி 
பல்லவ னீச்சரப்‌ பரனே போற்றி 


வெண்காடு உகந்த விகிர்தா போற்றி 
கீழ்த்திருக்‌ காட்டுப்‌ பள்ளியாய்‌ போற்றி 
குருகா வூர்உறை குணமே போற்றி 
காழியுள்‌ மேய கடலே போற்றி 
கோலக்‌ காவிற்‌ கோவே போற்றி 


வேளூர்‌ மேவிய வித்தகா போற்றி 
கண்ணார்‌ கோயில்வாழ்‌ கனியே போற்றி 
கடைமுடிப்‌ பரமநின்‌ கழல்கள்‌ போற்றி 
நின்றியூர்‌ வளரும்‌ நிதியே போற்றி 
திருப்புன்‌ கூர்‌அமர்‌ திருவே போற்றி 


275 தேவாரத்‌ திருத்தல வணக்கம்‌ - சிவோஹம்‌ - கச்சியேகம்பன்‌ 


20 


2|Page 


நீடூர்‌ நிருத்தநின்‌ நீளடி போற்றி 
அன்னி யூர்வளர்‌ அரனே போற்றி 
வேள்விக்‌ குடிவளர்‌ வேதா போற்றி 
எதிர்கொள்‌ பாடிஎம்‌ இறைவா போற்றி 


மணஞ்சேரி வார்சடை. மணாளா போற்றி 


குறுக்கைவீ ரட்டக்‌ குழகா போற்றி 
கருப்பறி யல்நகர்‌ காப்பாய்‌ போற்றி 
குரக்குக்‌ காவிற்‌ குருவே போற்றி 
வாளொளி புத்தூர்‌ வாழ்வே போற்றி 
மண்ணிப்‌ படிக்கரை மணியே போற்றி 


ஓமாம்‌ புலியூர்‌ ஒருவனே போற்றி 
கானாட்டு முள்ளுர்க்‌ கடவுளே போற்றி 
நாரையூர்‌ நன்நகர்‌ நலமே போற்றி 
கடம்பூர்‌ மேவிய விடங்கா போற்றி 
பந்தணை நல்லூர்ப்‌ பசுபதீ போற்றி 


கஞ்சனூர்‌ ஆண்டகற்‌ பகமே போற்றி 
கோடிக்‌ காவுடைக்‌ கோவே போற்றி 
திருமங்‌ கலக்குடித்‌ தேனே போற்றி 

பனந்தாள்‌ தாடகேச்‌ சரனே போற்றி 

ஆப்பா டிப்பதி அமலா போற்றி 


275 தேவாரத்‌ திருத்தல வணக்கம்‌ - சிவோஹம்‌ - கச்சியேகம்பன்‌ 


25 


30 


35 


40 


3|Page 


சேய்ஞலூர்‌ உறையுஞ்‌ செல்வா போற்றி 
திருந்துதே வன்குடித்‌ தேவா போற்றி 
வியலூர்‌ இருந்துஅருள்‌ விமலா போற்றி 
கொட்டைய ரிற்கோ டீச்சரா போற்றி 


இன்னம்பர்‌ ஈசநின்‌ இணையடி போற்றி 


புறம்பயப்‌ பதிவாழ்‌ புண்ணியா போற்றி 
விசய மங்கை வேதியா போற்றி 
திருவை காஉறை சிவனே போற்றி 
வடகுரங்‌ காடு துறையாய்‌ போற்றி 
பாங்கார்‌ பழனத்து அழகா போற்றி 


சீரார்‌ திருவை யாறா போற்றி: 
நெய்த்தா னத்துநெய்‌ ஆடியே போற்றி 
பெரும்புலி யூர்ப்பெரு மானே போற்றி 
மழபாடி வயிரத்‌ தூணே போற்றி 
பழுவூர்‌ மேவிய பண்பா போற்றி 


கானூர்‌ மேயசெங்‌ கரும்பே போற்றி 
அன்பில்‌ ஆலந்துறை அரசே போற்றி 
வடகரை மாந்துறை வள்ளல்‌ போற்றி 
திருப்பால்‌ துறைஉறை தேவே போற்றி 
ஆனைக்‌ காவுறை ஆதீ போற்றி 


45 


50 


55 


60 


275 தேவாரத்‌ திருத்தல வணக்கம்‌ - சிவோஹம்‌ - கச்சியேகம்பன்‌ 41௨2௦ 


பைஞ்ஞ்லி அண்ணல்நின்‌ பாதம்‌ போற்றி 
பாச்சிலாச்‌ சிராமப்‌ பரனே போற்றி 
ஈங்கோய்‌ மலைஎம்‌ எந்தாய்‌ போற்றி 
வாட்போக்கி மலையுறை வாழ்வே போற்றி 


கடம்பந்‌ துறைவளர்‌ கடலே போற்றி 


பாராய்த்துறை மேவிய பரனே போற்றி 
கற்குடி மாமலைக்‌ கண்ணுதல்‌ போற்றி 
மூக்கீச்‌ சரத்து முதல்வா போற்றி 
சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி 
எறும்பியூர்‌ இருந்த எம்மான்‌ போற்றி 


நெடுங்களம்‌ இனிதமர்‌ நிமலா போற்றி 
மேலைக்‌ காட்டுப்‌ பள்ளியாய்‌ போற்றி 
ஆலம்‌ பொழிலுறை அரனே போற்றி 
திருப்பூந்‌ துருத்தித்‌ தேசிக போற்றி 
கண்டிவ்‌ ரட்டக்‌ கரும்பே போற்றி 


சோற்றுத்‌ துறைவளர்‌ தொல்லோய்‌ போற்றி 
வேதி குடியுறை விசய போற்றி 

தென்குடித்‌ திட்டைத்‌ தேவே போற்றி 
திருப்புள்ள மங்கைத்‌ திருவே போற்றி 
சக்கரப்‌ பள்ளிஎம்‌ சங்கரா போற்றி 


275 தேவாரத்‌ திருத்தல வணக்கம்‌ - சிவோஹம்‌ - கச்சியேகம்பன்‌ 


65 


70 


75 


60 


5 [192 


கருகா வூருறை கடம்பா போற்றி 

திருப்பா லைத்துறைச்‌ செல்வா போற்றி 

நல்லூர்ப்‌ பெருமநின்‌ நற்பதம்‌ போற்றி 

ஆவூர்ப்‌ பசுபதீச்‌ சரனே போற்றி 

சத்தி முத்தச்‌ சதுரா போற்றி 85 


பட்டீச்‌ சரமுறை பரமா போற்றி 

பழையா றைவட தளியாய்‌ போற்றி 

வலஞ்சுழி மேவிய வரதா போற்றி 

குடமூக்‌ கமர்கும்‌ பேசா போற்றி 

கீழ்க்கோட்‌ டத்தெங்‌ கூத்தா போற்றி 90 


குடந்தைக்‌ காரோ ணத்தாய்‌ போற்றி 

நாகேச்‌ சரம்வாழ்‌ நாதா போற்றி 

இடைமருது உறையும்‌ எந்தாய்‌ போற்றி 

தென்குரங்‌ காடு துறையாய்‌ போற்றி 

நிலக்குடி யுறை நிருத்தா போற்றி 95 


வைகல்‌ மாடக்‌ கோயிலாய்‌ போற்றி 

நல்லம்‌ நடம்பயில்‌ நாதா போற்றி 

கோழம்‌ பத்துறை கோவே போற்றி 

ஆவடு தண்துறை அமரா போற்றி 

துருத்தி ஈசநின்‌ துணையடி போற்றி 100 


275 தேவாரத்‌ திருத்தல வணக்கம்‌ - சிவோஹம்‌ - கச்சியேகம்பன்‌ 6| 82௦ 


அழுந்தூர்‌ ஆளும்‌ அரசே போற்றி 
மயிலா டுந்துறை மணியே போற்றி 
திருவிள நகர்உறை திருவே போற்றி 
பரியல்வீ ரட்டப்‌ பரமா போற்றி 


செம்பொன்‌ பள்ளிச்‌ செல்வா போற்றி 105 


நனிபள்ளி வளரும்‌ நம்பா போற்றி : 

வலம்புரம்‌ மன்னிய வாழ்வே போற்றி 

தலைச்சங்‌ காடமர்‌ தத்துவ போற்றி 

ஆக்கூர்‌ அமர்ந்த அம்மான்‌ போற்றி 

கடவூர்க்‌ காலவீ ரட்டா போற்றி 110 


கடவூர்‌ மயானக்‌ கடவுளே போற்றி 

வேட்டக்‌ குடியின்‌ மேயோய்‌ போற்றி 

திருத்தெளிச்‌ சேரிச்‌ சிவனே போற்றி 

தரும புரம்வளர்‌ தாயே போற்றி 

நள்ளா றுடைய நாதா போற்றி 115 


கோட்டா றமருங்‌ குழகா போற்றி 

அம்பர்‌ .பெருந்திருக்‌ கோயிலாய்‌ போற்றி 

அம்பர்மா காளத்தரனே போற்றி 

மீயச்‌ சருறை விண்ணவ போற்றி 

மீயச்‌ சூரிளங்‌ கோயிலாய்‌ போற்றி 120 


275 தேவாரத்‌ திருத்தல வணக்கம்‌ - சிவோஹம்‌ - கச்சியேகம்பன்‌ 7| 22௦ 


திலதைப்‌ பதிவாழ்‌ திலகமே போற்றி 

பாம்புர நன்நகர்ப்‌ பரமனே போற்றி 

சிறுகுடிப்‌ பிறைமுடிச்‌ செல்வா போற்றி 

விண்ணிழி விழி மிழலையாய்‌ போற்றி 

வன்னியூர்‌ மேவிய மைந்தா போற்றி 125 


கருவிலி அமருங்‌ கண்ணே போற்றி 

பேணு பெருந்துறைப்‌ பெம்மான்‌ போற்றி 

நறையூர்ச்‌ சித்தீச்‌ சரனே போற்றி 

அரிசிற்‌ கரைப்புத்‌ தூரா போற்றி 

செழுமலர்ச்‌ சிவபுரத்‌ தரசே போற்றி 120 


கலைய நல்லார்க்‌ கடவுளே போற்றி 

கருக்குடி அண்ணல்நின்‌ கழல்கள்‌ போற்றி 

திருவாஞ்‌ சியம்வளர்‌ தேவே போற்றி 

நன்நிலத்‌ துப்பெருங்‌ கோயிலாய்‌ போற்றி 

கொண்டீச்‌ சரத்துக்‌ கோவே போற்றி 135 


திருப்பனை யூர்வளர்‌ தேவே போற்றி 

விற்குடி. வீரட்டம்‌ மேயாய்‌ போற்றி 

புகலூர்‌ மேவிய புண்ணியா போற்றி 

புகலூர்‌ வர்த்தமா னீச்சரா போற்றி 

இராமன தீச்சரத்‌ திறைவா போற்றி 140 


275 தேவாரத்‌ திருத்தல வணக்கம்‌ - சிவோஹம்‌ - கச்சியேகம்பன்‌ 8182௦ 


பயற்றூ ர௬றையும்‌ பண்பா போற்றி 
செங்காட்‌ டங்குடிச்‌ சேவகா போற்றி 
மருகற்‌ பெருமநின்‌ மலரடி போற்றி 
சாத்த மங்கைச்‌ சம்புவே போற்றி 


நாகைக்கா ரோணம்‌ நயந்தாய்‌ போற்றி 145 


சிக்கல்‌ நகர்வளர்‌ செல்வா போற்றி 

கீழ்வே ஞூராள்‌ கேடில்‌ போற்றி 

தேவூர்‌ ஆதிநல்‌ தேனே போற்றி 

பள்ளிமுக்‌ கூ.டற்‌ பரனே போற்றி 

ஆரூர்‌ அமர்ந்த அரசே போற்றி 150 


ஆரூர்‌ அரநெறி அப்பா போற்றி 

பரவையுண்‌ மண்தளிப்‌ பரனே போற்றி 

விளமர்‌ உகந்த வித்தகா போற்றி 

கரவீ ரச்சங்‌ கரனே போற்றி 

பெருவே ளூருறை பெரும போற்றி 155 


தலையா லங்கா டமர்ந்தாய்‌ போற்றி 

குடவாயில்‌ மன்னிய குருவே போற்றி 

சேறைச்‌ செந்நெறிச்‌ செல்வா போற்றி 

நாலூர்‌ மயான நாடகா போற்றி 

கடுவாய்க்‌ கரைப்புத்‌ தூரா போற்றி 160 


275 தேவாரத்‌ திருத்தல வணக்கம்‌ - சிவோஹம்‌ - கச்சியேகம்பன்‌ 9122௦ 


திருஇரும்‌ பூளைத்‌ தேவே போற்றி 

அரதைப்‌ பெரும்பதி அமர்ந்தாய்‌ போற்றி 
அவளிவள்‌ நல்லூர்‌ அரசே போற்றி 

பரிதி நியமப்‌ பரனே போற்றி 

வெண்ணிவாழ்‌ விமலநின்‌ மெல்லடி போற்றி 


பூவனூர்ப்‌ புனிதநின்‌ பொன்னடி போற்றி 
பாதா ளீச்சரப்‌ பரமா போற்றி 

திருக்களர்‌ மேவிய தேவே போற்றி 
ஓங்குசிற்‌ றேமத்து ஒருவா போற்றி 
உசாத்தா னத்தமர்‌ உறவே போற்றி 


இடும்பா வனத்துறும்‌ இறைவா போற்றி 
கடிக்குளத்‌ துறைகடல்‌ அமுதே போற்றி 
தண்டலை நீணெறித்‌ தாயே போற்றி 
கோட்டூர்‌ மேவிய கொழுந்தே போற்றி 
வெண்டுறை மேவிய வேதா போற்றி 


கொள்ளம்‌ பூதூர்க்‌ கோவே போற்றி 
பேரெயில்ப்‌ பெருமநின்‌ பெய்கழல்‌ போற்றி 
கொள்ளிக்‌ காடமர்‌ கொற்றவ போற்றி 
திருத்தெங்‌ கூர்வளர்‌ தேனே போற்றி 
நெல்லிக்‌ காஉறை நித்திய போற்றி 


275 தேவாரத்‌ திருத்தல வணக்கம்‌ - சிவோஹம்‌ - கச்சியேகம்பன்‌ 


170 


175 


180 


10|Page 


நாட்டியத்‌ தான்குடி நம்ப்‌ போற்றி 
திருக்கா றாயில்‌ தியாகா போற்றி 
கன்றாப்‌ பூர்நடு தறியே போற்றி 
வலிவலம்‌ வந்தருள்‌ வரதா போற்றி 
கைச்சினம்‌ மேவிய கண்ணுதல்‌ போற்றி 


கோளிலி உறையுங்‌ கோவே போற்றி 
வாய்மூ ரடிகள்நின்‌ மலர்ப்பதம்‌ போற்றி 
மறைக்கா டுறையும்‌ மணாளா போற்றி 
அகத்தியான்‌ பள்ளி ஐயா போற்றி 
கோடிக்‌ கோயிற்‌ குழகா போற்றி 


திருவிடை வாய்வளர்‌ தேவா போற்றி 
கோணமா மலைகுடி கொண்டாய்‌ போற்றி 
அண்ணல்கே தீச்சரத்து அடிகள்‌ போற்றி 
ஆடக மதுரை அரசே போற்றி 

ஆப்ப னூர்வளர்‌ ஜயா போற்றி 


திருப்பரங்‌ குன்றில்‌ செல்வா போற்றி 
உடகத்‌ தெந்தைநின்‌ இணையடி. போற்றி 
கொடுங்குன்‌ றமருங்‌ கோவே போற்றி 
திருப்புத்‌ தூர்த்திருத்‌ தளியாய்‌ போற்றி 
திருப்புன வாயிலெம்‌ செல்வா போற்றி 


275 தேவாரத்‌ திருத்தல வணக்கம்‌ - சிவோஹம்‌ - கச்சியேகம்பன்‌ 


185 


190 


195 


200 


11|Page 


மால்செய்ரா மேச வாழ்வே போற்றி 
ஆடா னையுறை ஆதி போற்றி 
கானப்‌ பேருறை காளாய்‌ போற்றி 
பொருப்பமர்‌ பூவணத்‌ தரனே போற்றி 


சுழியல்‌ வளருந்‌ துணைவா போற்றி 


குற்றா லத்தெங்‌ கூத்தா போற்றி 
நெல்வே லிய்யுறை செல்வா போற்றி 
அஞ்சைக்‌ களத்துறை அப்பா போற்றி 
அவிநா சிவ்வளர்‌ அரனே போற்றி 
முருகன்‌ பூண்டி முதல்வா போற்றி 


திருநணா வளரும்‌ திருவே போற்றி 
கொடிமா டச்செங்‌ குன்றாய்‌ போற்றி 
வெஞ்சமாக்‌ கூடல்‌ விகிர்தா போற்றி 
பாண்டிக்‌ கொடுமுடிப்‌ பழையோய்‌ போற்றி 
கருவூர்‌ ஆனிலைக்‌ கண்மணி போற்றி 


நெல்வா யில்‌அரத்‌ துறையாய்‌ போற்றி 
பெண்ணா கடத்துப்‌ பெரும போற்றி 
கூடலை யாற்றூர்க்‌ கோவே போற்றி 
எருக்கத்தம்‌ புலியூர்‌ எந்தாய்‌ போற்றி 
திருத்தினை நகரச்‌ சிவனே போற்றி 


275 தேவாரத்‌ திருத்தல வணக்கம்‌ - சிவோஹம்‌ - கச்சியேகம்பன்‌ 


205 


210 


215 


990 


12|Page 


சோபுர மேவிய சொக்கா போற்றி 
அதிகைவீ ரட்டத்‌ தழகா போற்றி 
நாவலார்‌ மேவிய நம்பா போற்றி 
முதுகுன்‌ றமர்ந்த முனிவா போற்றி 
நெல்வெணெய்‌ மேவிய நிருத்தா போற்றி 


கோவல்வீ ரட்டக்‌ கோமான்‌ போற்றி 
அறையணி நல்லூர்‌ அரசே போற்றி 
இடையா நிடையமர்‌ ஈசா போற்றி 
வெண்ணெய்நல்‌ லூருறை மேலோய்‌ போற்றி 
துறையூர்‌ அமர்ந்த தூயோய்‌ போற்றி 


வடுகூர்‌ அடிகள்‌ மாணடி போற்றி 
திருமாணி குழிவளர்‌ தேவே போற்றி 
பாதிரிப்‌ புலியூர்ப்‌ பரம போற்றி 
முண்டீச்‌ சரத்து முதல்வா போற்றி 
புறவார்‌ பனங்காட்‌ டூரா போற்றி 


திருஆ மாத்தூர்த்‌ தேவே போற்றி 
அண்ணா மலைஎம்‌ அண்ணா போற்றி : 
ஏகம்‌ பத்துறை எந்தாய்‌ போற்றி 
கச்சிமேற்‌ றளியுறை கடலே போற்றி 
ஓண காந்தன்‌ தளியாய்‌ போற்றி 


275 தேவாரத்‌ திருத்தல வணக்கம்‌ - சிவோஹம்‌ - கச்சியேகம்பன்‌ 


225 


230 


233 


240 


13|Page 


கச்சிஅ நேகதங்‌ காவதா போற்றி 
கச்சிநெறிக்‌ காரைக்‌ காடா போற்றி 
குரங்கணில்‌ முட்டங்‌ குலவினாய்‌ போற்றி 
மாகறல்‌ வாழும்‌ மருந்தே போற்றி 
ஓத்தூர்‌ மேவிய ஒளியே போற்றி 


வன்பார்த்தான்‌ .பனங்காட்‌ டூரா போற்றி 
திருவல்லம்‌ மேவிய தீவணா போற்றி 
மாற்பே றாள்‌்உமை மணாளா போற்றி 
திருவ றல்வளர்‌ தேவே போற்றி: 
இலம்பையங்‌ கோட்டூர்‌ ஈசா போற்றி 


விற்கோ லத்துறை வீரா போற்றி 
ஆலங்‌ காட்டெம்‌ அடிகள்‌ போற்றி 
பாசூர்‌ அமர்ந்த பசுபத்‌ போற்றி 
வெண்பாக்‌ கத்துறை விமலா போற்றி 
கள்ளில்‌ மேய கனியே போற்றி 


காளத்தி நாதநின்‌ கழலிணை போற்றி 
ஒற்றி யூரூடை ஒருவ போற்றி 
வலிதா யம்‌ உறை வள்ளால்‌ போற்றி 
வடதிரு முல்லை வாயிலாய்‌ போற்றி 
வேற்காட்டு வேத வித்தகா போற்றி 


275 தேவாரத்‌ திருத்தல வணக்கம்‌ - சிவோஹம்‌ - கச்சியேகம்பன்‌ 


245 


250 


255 


260 


14|Page 


மயிலைக்‌ கபாலிச்‌ சரத்தாய்‌ போற்றி 
வான்மியூ ரமர்ந்த வாழ்வே போற்றி 
கச்சூர்‌ ஆலக்‌ கோயிலாய்‌ போற்றி 
இடைச்சுரம்‌ இருந்த எழில்வண போற்றி 
திருக்கழுக்‌ குன்றிற்‌ செல்வா போற்றி 


அச்சிறு பாக்கம்‌ அமர்ந்தாய்‌ போற்றி 
வக்கரை அமர்ந்த வரதா போற்றி 
அரசிலி நாதா ஐயா போற்றி 
இரும்பைமா காளத்‌ திறைவா போற்றி 
கோலக்‌ கோகர்ணக்‌ கொழுந்தே போற்றி 


திருப்பருப்‌ பதத்துத்‌ தேவே போற்றி 
இத்திர நீல மலையாய்‌ போற்றி 
அநேகதங்‌ காவதம்‌ அமர்ந்தாய்‌ போற்றி 
கேதா ரக்கிரிக்‌ கழவோய்‌ போற்றி 
கயிலை மலையானே போற்றி போற்றி 


திருச்சிற்றம்பலம்‌ 


275 தேவாரத்‌ திருத்தல வணக்கம்‌ - சிவோஹம்‌ - கச்சியேகம்பன்‌ 


265 


270 


275 


15 [Page 


